﻿28. (மக்களே!) நீங்கள் அல்லாஹ் வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? நீங்கள் உயிரற்றவர்களாய் (வெறுமையாய்) இருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான். பின்னர், அவனே உங்களை இறக்கச் செய்வான். பின்னர் (மீண்டும்) உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே நீங்கள் கொண்டுவரப்படுவீர்கள்.
------------------------
இந்த வசனத்தில் இறைவன், தனது இருப்புக்கும், ஆற்றலுக்கும், தானே படைப்பாளன் என்பதுடன், படைப்புகளை இயக்குபவன் என்பதற்கும் ஆதாரம் கூறுகின்ற வகையில், ““(மக்களே!) நீங்கள் அல்லாஹ் வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்?" என்று கேட்கின்றான்.
அதாவது அல்லாஹ் வின் இருப்பை எப்படி மறுக்கின்றீர்கள்? அல்லது அவனுடன் பிற பொருட்களை எவ்வாறு வழிபடுகிறீர்கள்? நீங்கள் உயிரற்றோராய் இருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான். அதாவது நீங்கள் வெறுமையாய் இருந்தீர்கள். உங்களை அவனே இருப்புக்குக் கொண்டுவந்தான்.
இதையே மற்றோர் இடத்தில் அல்லாஹ்  இப்படிக் கேட்கின்றான்: அவர்கள் (படைப்பாளன்) யாருமின்றி (தாமே) தோன்றிவிட்டார்களா? அல்லது (தம்மைத் தாமே) அவர்கள் படைத்துக்கொண்டனரா? அல்லது அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தார்களா? அவ்வாறன்று; அவர்கள் (படைத்தவன்மீது) அறவே நம்பிக்கை கொள்வதில்லை. (52:35,36)
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: நீங்கள் உயிரற்றவர்களாய் இருந்தீர்கள்; அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் என்பதன் விளக்கமாவது: உங்கள் பெற்றோரின் முதுகந்தண்டில் உயிரற்றவர்களாக- குறிப்பிட்டுச் சொல்லும் எந்தப் பொருளாகவும் இல்லாதவர்களாக -நீங்கள் இருந்தீர்கள். பின்னர் உயிரூட்டி உங்களை இறைவன் படைத்தான். பின்னர் உங்களை உண்மையாகவே இறக்கச் செய்வான். பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை அவன் எழுந்திருக்கச் செய்வான்.
இதையே மற்றொரு வசனம் இவ்வாறு கூறுகிறது:
எங்கள் இறைவா! எங்களை நீ இரு முறை இறக்கச் செய்தாய்; இரு முறை உயிர் கொடுத்தாய் என்று அவர்கள் கூறுவர். (40:11)
இந்த வசனம் (40:11) தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள் என ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறார்கள்: அதாவது அல்லாஹ்  உங்களைப் படைப்பதற்கு முன்னர் நீங்கள் மண்ணாக இருந்தீர்கள்; இது ஓர் இறப்பு ஆகும். பின்னர், உங்களைப் படைத்து உயிர் தந்(து வாழவைத்)தான்; இது ஒரு பிறவி ஆகும். பின்னர், அவன் உங்களை இறக்கச் செய்வான். அப்போது நீங்கள் சவக்குழிகளுக்கு அனுப்பப்படுவீர்கள்; இது மற்றோர் இறப்பு ஆகும். அதற்குப் பின்னர், மறுமை நாளில் (உயிர் தந்து) உங்களை அவன் எழுப்புவான்; இது மற்றொரு பிறவி ஆகும். ஆக, இதுதான் இரு இறப்புகளும் இரு பிறவிகளும் ஆகும்.
இதையே இங்கு இறைவன், "நீங்கள் அல்லாஹ் வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? நீங்கள் உயிரற்றவர்களாய் இருந்தீர்கள். அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான். பின்னர், அவனே உங்களை இறக்கச் செய்வான். பின்னர் (மீண்டும்) உங்களை உயிர்ப்பிப்பான்." என்று கூறியுள்ளான்.
